KeralaGazetteNo.29dated18thJuly,2017.PARTI 


Sectioniii 


सत्यमेवजयते 


VN 


20 


N 


GOVERN 


T 


108லம் 


MENT 
OF 


KERALA 


கேரளஅரசுசட்ட(சட்டமியற்றல்-எ)துறை 


எண்28244/ச.இ.எ.1/2015/சட்ட 


அறிக்கை 

2015டிசம்பர்23ம். திருவனந்தபுரம்,- 

1191தனு7/1937பௌஷம்2. 


கேரளமாநிலசட்டமன்றப்பேரவையின்பின்வரும்சட்டம்பொதுமக்களின்அறிவிற்காகஇதனால்பிரசுரம்செய்யப்படுகிறது.சட்டமன்றப்பேரவையால்நிறைவேற்றப்பட்டமசோதாவிற்கு2015டிசம்பர்23ஆம்தேதிஆளுநரின்அனுமதிகிடைக்கப்பெற்றது. 


ஆளுநரின்ஆணைப்படி, 


டி.சாஜு,சட்டத்துறைசிறப்புசெயலாளர். 


2015-ன்சட்ட 


ம்எண்21 


2015-ன்கேரளநிதிஒதுக்கீடு(6-வதுஎண்)சட்டம் 


2015-2016-ன்நிதியாண்டின்பணிகளுக்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்துசிலதொகைகளைவழங்கவும்வினியோகம்செய்யவும்அதிகாரப்படுத்தும்ஒருசட்டம். 

முகவுரை-2015-2016-ம்நிதியாண்டின்பணிகளுக்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்துமேலும்சிலதொகைகளைவழங்குவதற்கும்வினியோகம்செய்வதற்கும்அதிகாரப்படுத்துவதுதேவையாகஇருப்பதால்; 


G.16/2016/S-24. 


இந்தியக்குடியரசின்அறுபத்திஆறாவதுஆண்டில்பின்வருமாறுசட்டம்இயற்றப்படுகிறது: 


1.சுருக்கப்பெயர்.இந்தச்சட்டம்2015-ன்கேரளநிதிஒதுக்கீடு(6-வதுஎண்)சட்டம்எனஅழைக்கப்படலாம். 


2.2015-2016நிதிஆண்டிற்காககேரளமாநிலதொகுநிதியிலிருந்து302,54,62,000ரூபாய்வழங்குதல்.-2015-2016நிதியாண்டில்வரும்பல்வேறுசெலவுகளைஎதிர்கொள்வதற்காக,அட்டவணையின்(2)-வதுகட்டத்தில்குறிப்பிடப்பட்டுள்ளபணிகள்மற்றும்தேவைகள்தொடர்பாகஅட்டவணையின்(3)-வதுகட்டத்தில்குறிப்பிடப்பட்டதொகைக்குமிகாததும்,மொத்தம்முந்நூற்றிஇரண்டுகோடிஐம்பத்திநான்குஇலட்சத்திஅறுபத்திரண்டாயிரம்ரூபாய்மட்டும்வருவதானதொகைகள்கேரளமாநிலதொகுநிதியிலிருந்துவழங்கவும்வினியோகிக்கவும்செய்யலாம். 


3.நிதிஒதுக்கீடு.இந்தசட்டத்தின்படிகேரளமாநிலதொகுநிதியிலிருந்துவழங்குவதற்கும்வினியோகம்செய்வதற்கும்அதிகாரம்அளிக்கப்பட்டுள்ளதொகைகள்2015-2016நிதிஆண்டுதொடர்பாகஅட்டவணையில்கூறப்பட்டுள்ளபணிகள்மற்றும்தேவைகளுக்காகவினியோகிக்கப்படவேண்டும். 


12 


வணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 1 ) | 


( 2 ) 


( 3 ) 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மிக கூடாத தொகைகள் 
சட்டமன்றப் தொகுநிதியில் 
பேரவையினால் கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
( ரூபாய் ) 

( ரூபாய் ) 


மொத்தம் 


( ரூபாய் ) 


வருவாய் 


1 ,000 


1 ,000 


13 


I மாநில ஆட்சித் 

தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
மாவட்ட ஆட்சியும் 

பலவகையும் 
XII காவல் 


வருவாய் 


2 , 000 


2 , 000 


வருவாய் 
மூலதனம் 


3 ,000 
1 ,000 


3, 000 
1 , 000 


V பொதுப்பணி 


வருவாய் 


175 , 00 , 00 ,000 


175 ,00 ,00, 000 


XVII 


கல்வி , விளையாட்டு , 
கலை மற்றும் 
கலாச்சாரம் 


வருவாய் 
மூலதனம் 


37 ,00,02 ,000 

1 ,000 


37 , 00 ,02 , 000 

1 ,000 


( 2 ) 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மிக கூடாத தொகைகள் 
சட்டமன்றப் தொகுநிதியில் மொத்தம் 
பேரவையினால் சுமத்தப்பட்டது 
வாக்களிக்கப்பட்டது 
( ரூபாய்) 

( ரூபாய் ) ( ரூபாய் ) 


21 ,49, 02 ,000 
3 ,60 ,00 , 000 


21 ,49, 02 ,000 
3, 60 , 00 ,000 


1 , 000 


1 ,000 


3 , 75 , 01, 000 


3, 75 ,01 ,000 


14 


1 ,000 


1 ,000 


XVIII மருத்துவ உதவி 

வருவாய் 
மற்றும் பொதுமக்கள் மூலதனம் 

சுகாதாரம் 
XXI வீடு கட்டுமானம் 

மூலதனம் 
XXII நகரமேம்பாடு 

வருவாய் 
XXIII தகவல் மற்றும் 

வருவாய் 
விளம்பரம் 
XXV 

அட்டவணைஜாதி / வருவாய் 
பழங்குடியினர் , 
பிற பிற்பட்டோர் / 
சிறுபான்மையோர் 
பிரிவுகளின் நலன் 

உட்பட்ட சமூக நலன் 
XXVII கூட்டுறவு 

வருவாய் 


43 ,26 ,80 , 000 


43 , 26 , 80 ,000 


1,000 


1 , 000 


XXVIII 


வருவாய் 


7 , 00 ,000 


7 , 00 ,000 


பலவகை 
பொருளாதார பணிகள் 


XXIX 


விவசாயம் 


மூலதனம் 


5 , 00 , 01 , 000 


5 , 00 , 01 , 000 


XXX 


உணவு 


G.16/2016/S-24. 


வருவாய் 
மூலதனம் 


10 , 80 ,000 

1 , 000 


10 , 80 ,000 

1,000 


XXXI 


வருவாய் 


80 ,01, 000 


80 , 01 , 000 


XXXIII 


கால்நடை 
பராமரிப்பு 
மீன்பிடிப்பு 
தொழிற்சாலைகள் 


வருவாய் 


2 ,56,72 ,000 


2 ,56 ,72 , 000 


XXXVII 


மூலதனம் 


9, 44 , 02 , 000 


9,44 , 02 , 000 


XLVI 


சமூக பாதுகாப்பு 
மற்றும் நலன் 


வருவாய் 
மூலதனம் 


7 , 40 ,000 
37, 69, 000 


7 ,40, 000 
37 , 69 , 000 


15 


மொத்தம் 


302 ,54 ,62 , 000 


... 


302,54 ,62 , 000 


- 


